மறுரிறப்பு என்றால்‌ என்ன? 
What is Rebirth? 
R. ஸ்டான்லியின்‌ ஒரு வேதபாடக்‌ குறிப்பு 
முகவுரை 
உ யோவான்‌ 3:1-3 ... ஒருவன்‌ மறுபடியும்‌ பிறவாவிட்டால்‌ ... 
“மறுபிறப்பு” -— இன்று அதிகமாய்ப்‌ பேசப்படுவது 
உ இந்து மதம்‌ போதிக்கும்‌ ““மறுபிறவி'' என்பதல்ல -- 
இன்று இவ்வுலகிலேயே அனுபவிக்க வேண்டியது (வச 12). 
மறுபடி பிறக்கும்போது நிகழ்வது 
1. பிசாசின்‌ பிள்ளைகள்‌ கடவுளது பிள்ளைகளாகின்றனர்‌. 
கிறிஸ்துவைப்‌ புறக்கணிப்பவன்‌ பிசாசினால்‌ உண்டானவன்‌ (யோ 8:42,44அ). 
யோ 1:12 ... தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ... 
கடவுளுக்குப்‌ பிள்ளைகள்தான்‌ உண்டு, பேரப்பிள்ளைகளல்ல. 
படைப்பினால்‌ தேவனோடிருந்த உறவு. 
ஆதாமின்‌ மீறுதல்‌ (ரோ 5:14,15,18). 
பாவிக்குப்‌ பதிலாகக்‌ கிறிஸ்துவின்‌ இறப்பு. 
மறுபடி பிறப்பது என்றால்‌ கிறிஸ்துவை நமது பாவங்களைச்‌ 
சுமப்பவராகவும்‌ நமது இரட்சகராகவும்‌ ஏற்றுக்கொள்ளுதலாகும்‌. 





2. இருளின்‌ பிள்ளைகள்‌ ஒளியின்‌ பிள்ளைகளாகின்றனர்‌. 
எபே 5:8-11 ... இருளின்‌ செயல்கள்‌ ... ஆவியின்‌ கனி 
ஊனியல்பின்‌ செயல்பாடுகளை வெறுத்தல்‌ (கலா 5:19-21) 
-- விபச்சாரம்‌ ... துராசையான பார்வை 
_— சிலை வணக்கம்‌ ... கடவுளைவிட அதிகம்‌ நேசிக்கப்படுவது 
_— கொலை ... இருதயத்தில்‌ பகை 
தங்கள்‌ செயல்பாடுகள்‌ தீயவையாயிருப்பதால்‌ மனிதர்‌ ஒளியைவிட 
இருளை விரும்புகின்றனர்‌. கிறிஸ்துவாகிய ஒளியிடம்‌ வாருங்கள்‌ -- 
(யோ 3:19-21) 
பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடுதல்‌ (1 யோ 1:7-9). 
வரிக்காரனது ஜெபம்‌: -- “தேவனே, பாவியாகிய என்மீது கிருபையாயிரும்‌!” 
தேவனால்‌ பிறந்தவன்‌ பாவம்‌ செய்துகொண்டிருக்கமாட்டான்‌ (1 யோ 3:8,9) 
அதாவது, வழக்கமாகவே பாவம்‌ செய்யமாட்டான்‌ -- 
எ.கா.) ஆட்டுக்குட்டி v5. பன்றி 
மறுபடி பிறப்பது என்றால்‌ 
பாவத்தை வெறுத்து, சோதனைக்கு மறுப்பு தெரிவிப்பதாகும்‌. 


3. ஊனியல்பின்‌ பிள்ளைகள்‌ திருவாக்கின்‌ பிள்ளைகளாகின்றனர்‌. 
ரோ 9:6-8,30-32 
10:3,4 இஸ்மவேல்‌ v5. ஈசாக்கு 

மார்க்கச்‌ சடங்குகள்‌, தானதர்மச்‌ செயல்கள்‌, முதலியன 

எ.கா.) பவுல்‌ (பிலி 3:4-9) 
கொர்நேலியு (அப்‌ 10:1,2) 
பரிசேயன்‌ (லூக்‌ 18:11,12) 

நமது நீதிவாழ்வு ... அழுக்கான கந்தை (ஏசா 64:6) 
மதமே பாவம்தான்‌: கடவுளை மனிதன்‌ தேடுவது 
பைபிள்‌ போதிப்பது: மனிதனைக்‌ கடவுள்‌ தேடுவது ண்ட்‌ 





ப 


“ஆபிரகாம்‌ எங்களது தந்தை ”' என்று சொல்லாதீர்‌ (மத்‌ 3:9) 
இரட்சிப்பு நற்செயல்களாலல்ல, கிருபையினாலானது (எபே 2:8.9) 
செய்‌, செய்‌ என்பதல்ல, செய்தாயிற்று! 
எ.கா.) நம்மை நாமே தூக்கமுடியுமா? 
மறுபடி பிறப்பது என்றால்‌ நமது நற்செயல்களையல்ல, 
தேவ கிருபையையும்‌, கிறிஸ்துவின்‌ நீதியையுமே சார்ந்திருத்தலாகும்‌. 
4. கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகள்‌ கீழ்ப்படிதலின்‌ பிள்ளைகளாகின்றனர்‌. 








1 பேது 1:13-16 ... முந்திய துராசைகள்‌ v5. பரிசுத்தம்‌ 
கொலோ 3:6,7 ... தேவ கோபம்‌ ... கீழ்ப்படியாமை 
ஆதாமிலிருந்து நமக்கு வந்த முரட்டாட்டமும்‌ எதிர்ப்புமுள்ள சுபாவம்‌. 
இப்பொழுதோ தேவனையே பிரியப்படுத்த விருப்பம்‌. 
இது அன்பின்‌ வெளிப்பாடு (1 யோ 5:3) ... பாரமானவையல்ல 
கடவுள்‌ கடினமான எஜமான்‌ என்று முறையிடுவதில்லை ! 
இயேசுவின்‌ அழைப்பு: “எனது நுகம்‌ எடுங்கள்‌ ... 
“என்னிடம்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌ ... 
“நான்‌ சாந்தமும்‌ மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன்‌”' (மத்‌ 11:28.29) 
அதாவது, இறைச்சித்தத்திற்கு இசைந்து செல்லும்‌ வாழ்வு. 
மறுபடி பிறப்பது என்றால்‌ 
இளகிய மனதும்‌ கீழ்ப்படியும்‌ மனப்பான்மையும்‌ பெறுதலாகும்‌. 
எ.கா.) பவுல்‌ -- “நான்‌ என்ன செய்வது உமது சித்தம்‌, தேவா?” 
5. நரகத்தின்‌ பிள்ளைகள்‌ இறையரசின்‌ பிள்ளைகளாகின்றனர்‌. 
மத்‌ 13:38-40,43 
விண்ணகச்‌ சிந்தை கொள்ளுதல்‌ (செல்வந்தன்‌ 35. லாசரு) 
குடியுரிமை விண்ணகத்தில்‌. 
எல்லாம்‌ மாயை எனப்‌ புரிதல்‌. 
இறைமக்களின்‌ நட்புறவு (1 யோ 5:1,2; 3:14). 
வாழ்வின்‌ அடிப்படை நோக்கிலேயே மாற்றம்‌. 
(மனிதன்‌ உலகம்‌ முழுவதையும்‌ ஆதாயப்படுத்தினாலும்‌ ... மாற்‌ 8:36 ... செல்வந்தன்‌) 
வெற்றி நிச்சயம்‌, வெல்லும்‌ மனப்பான்மை ! 
மறுபடி பிறப்பது என்றால்‌ 
விண்ணரசு வருவதற்காய்க்‌ காத்திருந்து வாழ்தலாகும்‌. 
மறுபடியும்‌ பிறப்பது எப்படி? 
உங்கள்‌ பாவங்களிலிருந்து மனந்திரும்புங்கள்‌ (லூக்‌ 24:47). 
கிறிஸ்துவை உங்கள்‌ ஆண்டவரும்‌ இரட்சகருமாய்‌ 
ஏற்றுக்கொள்ளுங்கள்‌ (அப்‌ 16:31). 
முடிவுரை 
ஒருமுறைதான்‌ பிறந்தால்‌, இருமுறை இறப்பு; 
இருமுறை பிறந்தால்‌, ஒருமுறைதான்‌ இறப்பு! 
வெளி 20:14; 21:8 





(ஆசிரியரின்‌ பைபிள்‌ முத்துக்கள்‌ எனும்‌ 1200-பக்க நூலின்‌ 200 வேதபாடக்‌ குறிப்புகளில்‌ இது ஒன்று.) 


